Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


Hk 2k > 


cittar pattirakiriyAr pATalkaL: 
meinjnjAp pulampal 
(in tamil script, 15011 format) 


38 2k 2 


பத்திரகிரியார்‌ பாடல்கள்‌ - 
மெய்ஞ்ஞானப்‌ புலம்பல்‌ 


% 33% 


Etext Preparation & Proof-reading:: Mr. 5. Anbumani, Blacksburg, Virginia, U.S.A. 
PDF version : Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland. 
This etext file is based on 15011 encoding (V. 1.7) 
This pdf file 15 based on TSCInaimathi font embedded in the file. Hence this file can be 
viewed and printed on all computer platforms: Windows, Macintosh and Unix without the 
need to have the font installed in your computer. 


© Project Madurai 2003 
You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


பத்திரகிரியார்‌ பாடல்கள்‌ - 
மெய்ஞ்ஞானப்‌ புலம்பல்‌ 


காப்பு 


முக்திதரும்‌ ஞான மொழியாம்‌ புலம்பல்‌ சொல்ல 
அத்தி முகவன்தன்‌ அருள்‌ பெருவது எக்காலம்‌? 


நூல்‌ 


ஆங்காரம்‌ உள்ளடக்கிய ஐம்புலனைச்‌ சுட்டறுத்துத்‌ 
தூங்காமல்‌ தூங்கிச்‌ சுகம்‌ பெறுவது எக்காலம்‌? 


நீங்காச்‌ சிவயோக நித்திரை கொண்டே இருந்து 
தேங்காக்‌ கருணை வெள்ளம்‌ தேக்குவதும்‌ எக்காலம்‌? 


தேங்காக்‌ கருணைவெள்ளம்‌ தேக்கியிருந்து உண்பதற்கு 
வாங்காமல்‌ விட்டகுறை வந்தெடுப்பது எக்காலம்‌? 


ஓயாக்‌ கவலையினால்‌ உள்ளுடைந்து வாடாமல்‌ 
மாயாப்‌ பிறவி மயக்கு அறுப்பது எக்காலம்‌? 


மாயாப்‌ பிறவி மயக்கத்தை ஊடறுத்துக்‌ 
காயா புரிக்கோட்டை கைக்‌ கொள்வது எக்காலம்‌? 


காயா புரிக்கோட்டை கைவசமாய்க்‌ கொள்வதற்கு 
மாயா அனுபூதி வந்துஅடுப்பது எக்காலம்‌? 


சேயாய்ச்‌ சமைந்து, செவிடு ஊமை போல்‌ திரிந்து 
பேய்போல்‌ இருந்து உன்‌ பிரமை கொள்வது எக்காலம்‌? 


பேய்‌ போல்திரிந்து பிணம்போல்‌ கிடந்து பெண்ணைத்‌ 
தாய்போல்‌ நினைத்து தவம்‌ முடிப்பது எக்காலம்‌? 
கால்காட்டிக்‌ கைகாட்டிக்‌ கண்கள்‌ முகம்காட்டி 
மால்காட்டும்‌ மங்கையரை மறந்து இருப்பது எக்காலம்‌? 


பெண்ணினல்லார்‌ ஆசைப்‌ பிரமையினை விட்டொழிந்து 
கண்ணிரண்டும்‌ மூடிக்‌ கலந்திருப்பது எக்காலம்‌? 


வெட்டுண்ட புண்போல்‌ விரிந்த அல்குல்‌ பைதனிலே 
தட்டுண்டு நிற்கை தவிர்வதுவும்‌ எக்காலம்‌? 


ஆறாத புண்ணில்‌ அழுந்திக்‌ கிடவாமல்‌ 
தேறாத சிந்தைதனைத்‌ தேற்றுவதும்‌ எக்காலம்‌? 


தந்தை, தாய்‌, மக்கள்‌, சகோதரரும்‌ பொய்யெனவே 
சிந்தைதனில்‌ கண்டு திருக்கறுப்பது எக்காலம்‌? 


மன்னுயிரைக்‌ கொன்று வதைத்து உண்டு உழலாமல்‌; 
தன்னுயிர்போல்‌ எண்ணித்‌ தவம்‌ முடிப்பது எக்காலம்‌? 


பாவி என்ற பேர்படைத்துப்‌ பாழ்நரகில்‌ வீழாமல்‌; 
ஆவி என்ற சூத்திரத்தை அறிவது இனி எக்காலம்‌? 


உளியிட்ட கல்லும்‌, உருப்பிடித்த செஞ்சாந்தும்‌ 
புளியிட்ட செம்பும்‌ பொருளாவது எக்காலம்‌? 


வேடிக்கையும்‌ சொகுசும்‌ மெய்ப்பகட்டும்‌ பொய்ப்பகட்டூம்‌ 
வாடிக்கை எல்லாம்‌ மறந்திருப்பது எக்காலம்‌? 


பட்டுடை பொற்பணியும்‌ பாவனையும்‌ தீவினையும்‌ 
விட்டுவிட்டு உன்பாதம்‌ விரும்புவதும்‌ எக்காலம்‌? 


ஆமைவரும்‌ ஆள்கண்டு ஐந்தடக்கம்‌ செய்தாற்போல்‌ 
ஊமை உருக்கொண்டு ஒடுங்குவதும்‌ எக்காலம்‌? 


தண்டிகையும்‌, சாவடியும்‌, சாளிகையும்‌, மாளிகையும்‌ 
கண்டு களிக்கும்‌ கருத்தொழிவது எக்காலம்‌? 


அத்தன்‌ இருப்பிடத்தை ஆராய்ந்து பார்த்து நிதம்‌ 
செத்த சவம்போல்‌ திரிவதினி எக்காலம்‌? 


ஒழிந்த தருமத்தினை வைத்துள்ளெலும்பு வெள்ளெலும்பாய்க்‌ 
கழிந்த பிணம்போல்‌இ ழிந்து காண்பதினி எக்காலம்‌? 


அற்பசுகம்‌ மறந்தே அறிவை அறிவால்‌ அறிந்து 
கெர்ப்பத்தில்‌ வீழிந்து கொண்ட கோளறுப்பது எக்காலம்‌? 


கருப்படுத்தி என்னை யமன்‌ கைப்பிடித்துக்‌ கொள்ளாமுன்‌ 
உருப்படுத்தி ஆள உடன்படூவது எக்காலம்‌? 


தூண்டு விளக்கணைய தொடர்ந்து இருள்‌ முன்‌ சூழ்ந்தாற்போல்‌ 
மாண்டூ பிழைத்துவந்த வகை தெரிவது எக்காலம்‌? 


தூரியினில்‌ மீன்போல்‌ சுழன்று மனம்‌ வாடாமல்‌ 
ஆரியனைத்‌ தேடி அடிபணிவது எக்காலம்‌? 


எண்ணூறு யுகமிருந்தும்‌ எய்தாத விடுபெற 
வெண்ணீறு பூசி விளங்குவதும்‌ எக்காலம்‌? 


அவவேடம்‌ பூண்டு இங்கு அலைந்து திரியாமல்‌ 
சிவவேடம்‌ பூண்டு சிறந்திருப்பது எக்காலம்‌? 


அண்டருக்காய்‌ நஞ்சருந்தி அம்பலத்தில்‌ ஆடுசிவன்‌ 
தொண்டருக்குத்‌ தொண்டன்‌ எனத்‌ தொண்டு செய்வது எக்காலம்‌? 


20 


| 


22 


2 


24 


25 


26 


ர்‌ 


26 


29 


பன்றி வடிவெடுத்துப்‌ பார்‌ இடந்து மால்காணாக்‌ 
குன்றில்‌ விளக்கொளியைக்‌ கூறுவதும்‌ எக்காலம்‌? 


தித்திக்கும்‌ தெள்ளமிழ்தை சித்தாந்தத்து உட்பொருளை 
முத்திக்கு வித்தை முதல்‌ நினைப்பது எக்காலம்‌? 


வேதாந்தவேதம்‌ எல்லாம்‌ விட்டொழிந்தே நிட்டையிலே 
ஏகாந்தமாக இருப்பதினி எக்காலம்‌? 


மற்றிடத்தைத்‌ தேடி என்றன்‌ வாழ்நாளைப்‌ போக்காமல்‌ 
உற்றிடத்தைத்‌ தேடி உறங்குவதும்‌ எக்காலம்‌? 


இன்றுளோர்‌ நாளை இருப்பதுவும்‌ பொய்யெனவே 
மன்றுளோர்‌ சொல்லும்‌ வகையறிவது எக்காலம்‌? 


கஞ்சா அபினியுடன்‌ கள்ளுண்டு வாடாமல்‌ 
பஞ்சா மிர்தம்‌ பருகுவதும்‌ எக்காலம்‌? 


செஞ்சலத்தினால்‌ திரண்ட சென்ன மோட்சம்பெறவே 
சஞ்சலத்தை விட்டூ உன்‌ சரண்‌ அடைவது எக்காலம்‌? 


கும்பிக்கு இரைதேடிக்‌ கொடுப்பார்‌ இடம்தோறும்‌ 
வெம்பித்‌ திரிகை விடுப்பது இனி எக்காலம்‌? 


ஆடுகின்ற சூத்திரம்‌ தான்‌ அறுமளவுமேதிரிந்து 
போடுகின்ற நாள்‌ வருமுன்‌ போற்றுவதும்‌ எக்காலம்‌? 


நவசூத்‌ திர வீட்டை நான்‌என்று அலையாமல்‌ 
சிவசூத்‌ திரத்தைத்‌ தெரிந்தறிவது எக்காலம்‌? 


பரந்து மலசலங்கள்‌ பாயும்‌ புழுக்கூட்டை விட்டுக்‌ 
கரந்துன்‌ அடி இணைக்கீழ்க்‌ கலந்து நிற்பது எக்காலம்‌? 


இம்மைதனில்‌ பாதகனாய்‌ இருவினைக்கீடாய்‌ எடூத்த 
பொம்மைதனைப்போட்டு உன்னைப்‌ போற்றி நிற்பது எக்காலம்‌? 


உப்பிட்ட பாண்டம்‌ உடைந்து கருக்கொள்ளு முன்னே 
அப்பிட்ட வேணியனுக்கு ஆட்படூவது எக்காலம்‌? 


சேவைபுரிந்து சிவரூபக்‌ காட்சிகண்டு 
பாவைதனைக்‌ கழித்துப்‌ பயன்‌ அடைவது எக்காலம்‌? 


காண்டத்தை வாங்கிக்‌ கருமேகம்‌ மீண்டது போல்‌ 
பாண்டத்தை நீக்கிப்‌ பரம்‌ அடைவது எக்காலம்‌? 


சோற்றுத்‌ துருத்திதனைச்‌ சுமந்து அலைந்து வாடாமல்‌ 
ஊத்தைச்‌ சடம்போட்டு உனை அடைவது எக்காலம்‌? 


தொடக்கைச்‌ சதம்‌ எனவே சுமந்து அலைந்து வாடாமல்‌ 
உடக்கைக்‌ கழற்றி உனைஅறிவது எக்காலம்‌? 


30 


31 


ல்‌ 


33 


34 


35 


36 


27 


38 


க 


40 


41 


42 


43 


44 


45 


46 


ஆசைவலைப்‌ பாசத்து அகப்பட்டு மாயாமல்‌ 
ஓசைமணித்‌ தீபத்தில்‌ ஒன்றி நிற்பது எக்காலம்‌? 


கூறரிய நால்‌ வேதம்‌ கூப்பிட்டும்‌ காணாத 
பார ரகசியத்தைப்‌ பார்த்திருப்பது எக்காலம்‌? 


புல்லாய்‌ விலங்காய்‌ புழுவாய்‌ நரவடிவாய்‌ 
எல்லாப்‌ பிறப்பின்‌ இருள்‌ அகல்வது எக்காலம்‌? 


தக்கும்வகைக்கு ஓர்பொருளும்‌ சாராம லேநினைவில்‌ 
பக்குவம்வந்துன்‌ அருளைப்‌ பார்த்திருப்பது எக்காலம்‌? 


பருவத்‌ தலைவரொடும்‌ புல்கியின்பம்‌ கொள்வதற்குத்‌ 
தெரிவைப்‌ பருவம்‌ வந்து சிக்குவதும்‌ எக்காலம்‌? 


தெரிவையுறும்‌ பக்குவத்தின்‌ சீராட்டெல்லாம்‌ அறிந்து 
குருவை அறிந்தேநினைத்துக்‌ கும்பிடுவது எக்காலம்‌? 


வம்படிக்கும்‌ மாதருடன்‌ வாழ்ந்தாலும்‌ மன்னுபுளி 
யம்பழமும்‌ ஓடும்போல்‌ ஆவதினி எக்காலம்‌? 


பற்றற்று நீரில்‌ படர்தா மரை இலைபோல்‌ 
சுற்றத்தை நீக்கிமனம்‌ தூர நிற்பது எக்காலம்‌? 


சல்லாப லீலையிலே தன்மனைவி செய்தசுகம்‌ 
சொல்லாரக்‌ கண்டூ எனக்குச்‌ சொல்வதினி எக்காலம்‌? 


மருவும்‌ அயல்புருடன்‌ வரும்‌ நேரம்‌ காணாமல்‌ 
உருகுமனம்‌ போல்‌ என்‌ உளம்‌ உருகுவதும்‌ எக்காலம்‌? 


தன்கணவன்‌ தன்‌ சுகத்தில்‌ தன்மனம்வே றானது போல்‌ 
என்‌ கருத்தில்‌ உன்‌ பதத்தை ஏற்றுவதும்‌ எக்காலம்‌? 


கூடிப்‌ பிரிந்துவிட்ட கொம்பனையைக்‌ காணாமல்‌ 
தேடித்‌ தவிப்பவன்‌ போல்‌ சிந்தை வைப்பது எக்காலம்‌? 


எவ்வனத்தின்‌ மோகம்‌ எப்படி யுண்டப்படிபோல்‌ 
கவ்வனத்‌ தியானம்‌ கருத்து வைப்பது எக்காலம்‌? 


கண்ணால்‌ அருவி கசிந்து முத்துப்‌ போல்‌ உதிரச்‌ 
சொன்ன பரம்பொருளை எண்ணுவது எக்காலம்‌? 


ஆகம்‌ மிகவுருக அன்புருக என்புருகப்‌ 
போகஅனுபூதி பொருந்துவதும்‌ எக்காலம்‌? 


நீரில்‌ குமிழிபோல்‌ நிலையற்ற வாழ்வை விட்டுநின்‌ 


பேரின்பக்‌ கருணை வெள்ளம்‌ பெருக்கெடுப்பது எக்காலம்‌? 


47 


46 


49 


50 


51 


52 


24 


54 


௮ 


56 


| 


58 


ன்‌ 


60 


61 


62 


அன்பை உருக்கி அறிவை அதன்‌ மேல்புகட்டித்‌ 
துன்ப வலைப்பாசத்‌ தொடக்கறுப்பது எக்காலம்‌? 


கருவின்‌ வழி அறிந்து கருத்தைச்‌ செலுத்தாமல்‌ 
அருவி விழிசொரிய அன்பு வைப்பது எக்காலம்‌? 


தெள்ளத்‌ தெளிய தெளிந்த சிவானந்ததேன்‌ 
பொழியப்‌ பொழிய மனம்‌ பூண்டிருப்பது எக்காலம்‌? 


ஆதார மூலத்தடியில்‌ கணபதியைப்‌ 
பாதார விந்தம்‌ பணிந்து நிற்பது எக்காலம்‌? 


மண்வளைந்த நற்கீற்றில்‌ வளைந்திருந்த வேதாவைக்‌ 
கண்வளர்த்துப்‌ பார்த்துள்ளே கண்டிருப்பது எக்காலம்‌? 


அப்புப்‌ பிறை நடூவே அமர்ந்திருந்த விட்டுணுவை 
உப்புக்‌ குடுக்கையுள்ளே உணர்ந்தறிவது எக்காலம்‌? 


மூன்று வளையம்‌ இட்டு முளைத்தெழுந்த கோணத்தில்‌ 
தோன்றும்‌ உருத்திரனைத்‌ தொழுது நிற்பது எக்காலம்‌? 


வாயு அறுகோணத்தில்‌ வாழும்‌ மகேச்சுரனைத்‌ 
தோயும்‌ வகை கேட்கத்‌ தொடங்குவதும்‌ எக்காலம்‌? 


வட்டவழிக்குள்ளே மருவும்‌ சதாசிவத்தைக்‌ 
கிட்ட வழிதேடக்‌ கிருபை செய்வது எக்காலம்‌? 


உச்சிக்‌ கிடை நடுவே ஓங்கும்‌ குருபதத்தை 
நிச்சயித்துக்‌ கொண்டிருந்து நேர்வதினி எக்காலம்‌? 


பாராகிப்‌ பார்மீதில்‌ பஞ்சவன்னம்‌ தானாகி 
வேராகி நீமுளைத்த வித்தறிவது எக்காலம்‌? 


கட்டறுக்க வொண்ணாக்‌ கருவிகர ணாதி எல்லாம்‌ 
சுட்டறுத்து நிட்டையிலே தூங்குவதும்‌ எக்காலம்‌? 


கள்ளக்‌ கருத்தை எல்லாம்‌ கட்டோடு வேரறுத்து இங்கு 
உள்ளக்‌ கருத்தை உணர்ந்திருப்பது எக்காலம்‌? 


அட்டகாசம்‌ செலுத்தும்‌ அவத்தைச்‌ சடலத்துடனே 
பட்டபாடு அத்தனையும்‌ பகுத்தறிவது எக்காலம்‌? 


அறிவுக்‌ கருவியுடன்‌ அவத்தைபடும்‌ பாட்டை எல்லாம்‌ 
பிறிவுபட இருத்திப்‌ பெலப்படூவது எக்காலம்‌? 


பூதம்‌ பொறிகரணம்‌ போந்தவிந்து நாதமாய்ப்‌ 
பேதம்‌ பலவிதமும்‌ பிரித்தறிவது எக்காலம்‌? 


தோன்றாசை மூன்றும்‌ பிரிந்தறிவது எக்காலம்‌? 
ஊன்றாசை வேரை அடிஊடறுப்பது எக்காலம்‌? 


63 


64 


65 


66 


67 


68 


69 


70 


TA 


72 


73 


74 


75 


76 


71 


78 


1a 


புன்சனனம்‌ போற்று முன்னே புரிவட்டம்‌ போகில்‌ இனி 
என்‌ சனனம்‌ ஈடேறும்‌ என்றறிவது எக்காலம்‌? 


நட்ட நடூவில்நின்று நல்திரோதாயி அருள்‌ 
கிட்டவழி காட்டிக்‌ கிருபை செய்வது எக்காலம்‌? 


நானே நான்‌ என்றிருந்தேன்‌ நடூவினின்ற கட்டழகி 
நானே வெளிப்படூத்தித்‌ தருவன்‌ என்பதும்‌ எக்காலம்‌? 


அடர்ந்த மனக்காட்டை அஞ்செழுத்தாம்‌ வாளாலே 
தொடர்ந்து தொடர்ந்து வெட்டிச்‌ சுடுவது இனிஎக்காலம்‌? 


ஐந்து பொறிவழிபோய்‌ அலையும்‌ இந்தப்‌ பாழ்மனத்தை 
வெந்து விழப்‌ பார்த்து விழிப்பது இனி எக்காலம்‌? 


இனமாண்டூ சேர்திருந்தோர்‌ எல்லோரும்‌ தாமாண்டூ 
சினமாண்டு போக அருள்‌ தேர்ந்திருப்பது எக்காலம்‌ ? 


அமையாமனம்‌ அமையும்‌ ஆனந்த வீடுகண்டு அங்கு 
இமையாமல்‌ நோக்கி இருப்பது எக்காலம்‌? 


கூண்டுவிழும்‌ சீவன்‌ மெள்ளக்‌ கொட்டாவி கொண்டாற்போல்‌ 
மாண்டுவிழும்‌ முன்னே நான்‌ மாண்டிருப்பது எக்காலம்‌? 


ஊன்‌ நிறைந்த காயம்‌ உயிர்‌ இழந்து போகுமுன்னம்‌ 
நான்‌ இறந்து போக இனி நாள்‌ வருவது எக்காலம்‌? 


கெட்டுவிடும்‌ மாந்தர்‌ கெர்விதங்கள்‌ பேசி வந்து 
சுட்டுவிடுமுன்‌ என்னைச்‌ சுட்டிருப்பது எக்காலம்‌? 


தோல்‌ ஏணி வைத்தேறித்‌ தூரநடந்‌ தெய்க்காமல்‌ 
நூல்‌ ஏணி வைத்தேறி நோக்குவதும்‌ எக்காலம்‌? 


வாயோடு கண்மூடி மயக்கமுற்று நில்லாமல்‌ 
தாயோடூ கண்மூடி தழுவி நிற்பது எக்காலம்‌? 


காசினியெலாம்‌ நடந்து கால்‌ ஓய்ந்து போகாமல்‌ 
வாசிதனில்‌ ஏறிவருவது இனி எக்காலம்‌? 


ஒலிபடரும்‌ குண்டலியை உன்னி உணர்வால்‌ எழுப்பிச்‌ 
சுழுமுனையின்‌ தாள்திறந்து தூண்டுவதும்‌ எக்காலம்‌? 


இடைபிங்‌ கலைநடூவே இயங்கும்‌ சுழுமுனையில்‌ 
தடை அறவே நின்று சலித்தருப்பது எக்காலம்‌? 


மூலநெருப்பைவிட்டு மூட்டு நிலா மண்டபத்தில்‌ 
பாலை இறக்கி உண்டு பசி ஒழிவது எக்காலம்‌? 


60 


| 


82 


83 


64 


85 


86 


67 


68 


69 


90 


al 


92 


93 


94 


95 


ஆக வெளிக்குள்ளே அடங்காப்‌ புரவி செல்ல 
ஏக வெளியில்‌ இருப்பது இனி எக்காலம்‌? 


பஞ்சரித்துப்‌ பேசும்பல்கலைக்கு எட்டாப்‌ பொருளில்‌ 
சஞ்சரித்து வாழ்ந்து தவம்‌ பெறுவது எக்காலம்‌? 


மலமும்‌ சலமும்‌அற்று மாயை அற்று மானம்‌ அற்று 
நலமும்‌ குலமும்‌ அற்று நான்‌ இருப்பது எக்காலம்‌? 


ஓடாமல்‌ ஓடி உலகை வலம்‌ வந்து சுற்றித்‌ 
தேடாமல்‌ என்னிடமாய்த்‌ தெரிசிப்பது எக்காலம்‌? 


அஞ்ஞானம்‌ விட்டே, அருள்‌ ஞானத்து எல்லைதொட்டூ 
மெய்ஞ்ஞான வீடுபெற்று வெளிப்படுவது எக்காலம்‌? 


வெல்லும்மட்டும்‌ பார்த்து, வெகுளியெலாம்‌ விட்டு அகன்று 
சொல்லுமட்டும்‌ சிந்தை செலுத்துவது எக்காலம்‌? 


மேலாம்‌ பதம்தேடி மெய்ப்பொருளை உள்‌இருத்தி 
நாலாம்‌ பதம்‌ தேடி நான்‌ பெறுவது எக்காலம்‌? 


எண்ணாத தூரம்‌ எல்லாம்‌ எண்ணி எண்ணிப்‌ பாராமல்‌ 
கண்ணாடிக்குள்‌ ஒளிபோல கண்டறிவது எக்காலம்‌ ?103 


என்னை அறிந்து கொண்டே எங்கோமானோடு இருக்கும்‌ 
தன்மை அறிந்து சமைந்திருப்பது எக்காலம்‌? 


ஆறு ஆதாரம்‌ கடந்த ஆனந்தப்‌ பேரொளியை 
பேறாகக்‌ கண்டு நான்‌ பெற்றிருப்பது எக்காலம்‌? 


ஆணவ மாயத்தால்‌ அழிந்து உடலம்‌ போகாமுன்‌ 
காணுதலால்‌ இன்பமற்றுக்‌ கண்டறிவது எக்காலம்‌? 


மும்மலமும்‌ சேர்ந்து முளைத்தெழுந்த காயம்‌ இதை 
நில்மலமாய்க்‌ கண்டு வினை நீங்கி இருப்பது எக்காலம்‌? 


முன்னை வினை கெடவே மூன்று வகைக்‌ காட்சியினால்‌ 
உன்னை வெளிப்படுத்தி உறுவது இனி எக்காலம்‌? 


கண்ணின்‌ ஒளி பாய்ந்ததுவும்‌ கருத்தறிந்து கொண்டதுவும்‌ 
விண்ணின்‌ ஒளி கண்டதுவும்‌ வெளிப்படூவதும்‌ எக்காலம்‌? 


கனவு கண்டால்‌ போல்‌ எனக்குக்‌ காட்டி மறைத்தே இருக்க 
நினைவைப்‌ பரவெளியில்‌ நிறுத்துவது எக்காலம்‌? 


ஆர்‌ என்று கேட்டதுவும்‌ அறிவு வந்து கண்டதுவும்‌ 
பார்‌ என்று சொன்னதுவும்‌ பகுத்தறிவது எக்காலம்‌? 


நினைக்கும்‌ நினைவுதோறும்‌ நிறைந்த பரிபூரணத்தை 
முனைக்குமேல்‌ கண்டு கண்ணில்‌ முத்துதிர்ப்பது எக்காலம்‌? 


96 


7 


98 


99 


100 


101 


102 


104 


105 


106 


107 


108 


109 


110 


111 


112 


முப்பாழும்‌ பாழாய்‌, முதற்பாழும்‌ சூனியமாய்‌ 
அப்பாழும்‌ பாழாய்‌ அன்பு செய்வது எக்காலம்‌? 


சீ யென்று எழுந்து தெளிந்து நின்ற வான்‌ பொருளை 
நீ யென்று கண்டு நிலை பெறுவது எக்காலம்‌? 


வவ்வெழுத்தும்‌ மவ்வெழுத்தும்‌ வாளாகும்‌ சிவ்வெழுத்தும்‌ 
அவ்வெழுத்தின்‌ உள்ளே அடங்கி நிற்பது எக்காலம்‌? 


எழுத்தெல்லாம்‌ மாண்டிறந்தே ஏகமாய்‌ நின்றதிலே 
அழுத்தமாய்ச்‌ சிந்தையை வைத்தன்பு கொள்வது எக்காலம்‌? 


அருளாய்‌ உருவாகி ஆதி அந்தம்‌ ஆகின்ற 
குருவாக வந்து எனை ஆட்கொண்டு அருள்வது எக்காலம்‌? 


நான்‌ என்று அறிந்தவனை நான்‌ அறியாக்‌ காலம்‌ எல்லாம்‌ 

தான்‌ என்று நீ இருந்ததனை அறிவது எக்காலம்‌? 

என்‌ மயமாய்க்‌ கண்டதெல்லாம்‌ எண்ணி எண்ணிப்‌ பார்த்த பின்பு 
தன்‌ மயமாய்க்‌ கொண்டதிலே சார்ந்து நிற்பது எக்காலம்‌? 


ஒளியில்‌ ஒளியாம்‌ உருப்பிறந்த வாறதுபோல்‌ 
வெளியில்‌ வெளியான விதம்‌ அறிவது எக்காலம்‌? 


ஒளி இட்ட மெய்ப்பொருளை உள்‌ வழியிலே அடைத்து 
வெளியிட்டுச்‌ சாத்திவைத்து வீடு உறுவது எக்காலம்‌? 


காந்தம்‌ வலித்து இரும்பைக்‌ கரத்திழுத்துக்‌ கொண்டதுபோல்‌ 
பாய்ந்து பிடித்திழுத்துன்‌ பாதத்தில்‌ வைப்பது எக்காலம்‌? 
பித்தாயம்‌ கொண்டு பிரணவத்தை ஊடறுத்துச்‌ 

செந்தாரைப்‌ போலே திரிவது இனி எக்காலம்‌? 


ஒழிந்த கருத்தினை வைத்து உள்‌ எலும்பு வெள்‌ எலும்பாய்க்‌ 
கழிந்த பிணம்‌ போல்‌ இருந்து காண்பது இனி எக்காலம்‌? 


ஆதிகபிலர்‌ சொன்ன ஆகமத்தின்‌ சொற்படியே 
சாதிவகை இல்லாமல்‌ சஞ்சரிப்பது எக்காலம்‌? 


சூதும்‌ களவும்‌ தொடர்வினையும்‌ சுட்டிக்‌ காற்று 
ஊதும்‌ துருத்தியைப்‌ போட்டு உனை அடைவது எக்காலம்‌? 


ஆசைவலைப்‌ பாசத்து அகப்பட்டு மாயாமல்‌ 
ஓசைமணித்‌ தீபத்தில்‌ ஒன்றி நிற்பது எக்காலம்‌? 


கல்லாய்‌ மரமாய்க்‌ கயலாய்ப்‌ பறவைகளாய்ப்‌ 
புல்லாய்‌ பிறந்த சென்மம்‌ போதும்‌ என்பது எக்காலம்‌? 


113 


114 


115 


116 


117 


118 


119 


120 


121 


122 


123 


124 


125 


126 


127 


128 


தக்கும்‌ வகைக்கோர்‌ பொருளும்‌ சாராமலே நினைவில்‌ 
பக்குவமாய்‌ நின்‌ அருளைப்‌ பார்த்திருப்பது எக்காலம்‌? 


தூரோடு அசைந்து சுழன்று வரும்‌ தத்துவத்தை 
வேரோடு இசைந்து விளங்குவதும்‌ எக்காலம்‌? 


பாகம்‌ நடு மாறிப்‌ பயந்தெழுந்த சித்திரத்தை 
ஏகநடூ மூலத்து இருத்துவதும்‌ எக்காலம்‌? 


ஓரின்பம்‌ காட்டும்‌ உயர்ஞான வீதி சென்று 
பேரின்ப வீடுகண்டு பெற்றிருப்பது எக்காலம்‌? 


காரணமாய்‌ வந்து என்‌ கருத்தில்‌ உரைத்ததெல்லாம்‌ 
பூரணமாக்‌ கண்டு புகழ்ந்திருப்பது எக்காலம்‌? 


ஆயும்‌ கலைகள்‌ எல்லாம்‌ ஆராய்ந்து பார்த்ததன்பின்‌ 
நீ என்றும்‌ இல்லா நிசம்‌ காண்பது எக்காலம்‌? 


குறியாகக்‌ கொண்டு குலம்‌ அளித்த நாயகனைப்‌ 
பிரியாமல்‌ சேர்ந்து பிறப்பறுப்பது எக்காலம்‌? 


மத்தடுத்து நின்ற மருள்‌ ஆடு வார்‌ போல 
பித்தடுத்து நின்‌ அருளைப்‌ பெற்றிருப்பது எக்காலம்‌? 


சாவாமல்‌ செத்திருந்து சற்குருவின்‌ பொன்‌ அடிக்கீழ்‌ 
வேகாமல்‌ வெந்திருக்க வேண்டுவதும்‌ எக்காலம்‌? 


என்னை அறியாமல்‌ இருந்து ஆட்டும்‌ சூத்திரநின்‌ 
தன்னை அறிந்து தவம்‌ பெறுவது எக்காலம்‌? 


உள்ளம்‌ அறியாது ஒளித்திருந்த நாயகனை 
கள்ள மனம்‌ தெளிந்துகாண்பது இனி எக்காலம்‌? 


வாசித்தும்‌ காணாமல்‌ வாய்விட்டும்‌ பேசாமல்‌ 
பூசித்தும்‌ தோன்றாப்‌ பொருள்‌ காண்பது எக்காலம்‌? 


பன்னிரண்டூ கால்புரவி பாய்ந்து சில்லம்‌ தட்டாமல்‌ 
பின்‌ இரண்டு சங்கிலிக்குள்‌ பிணிப்பது இனி எக்காலம்‌? 


நாட்டுக்கால்‌ இரண்டும்விட்டு நடுவுக்கால்‌ ஊடேபோய்‌ 


ஆட்டுக்கால்‌ இரண்டினுள்ளே அமர்ந்திருப்பது எக்காலம்‌? 


பாற்சுவைப்‌ பூட்டிப்‌ பதியில்‌ வைத்துச்‌ சீராட்டிக்‌ 
காற்பசுவை ஓட்டி அதில்‌ கட்டி வப்பது எக்காலம்‌? 


பல இடத்தே மனதைப்‌ பாயவிட்டூப்‌ பாராமல்‌ 
நிலவரையின்‌ ஊடேபோய்‌ நேர்படுவது எக்காலம்‌? 


காமக்‌ கடல்கடந்து கரைஏறிப்‌ போவதற்கே 
ஓமக்‌ கனல்வளர்த்தி உள்ளிருப்பது எக்காலம்‌? 


129 


130 


2 


132 


133 


134 


135 


136 


137 


138 


139 


140 


141 


142 


143 


144 


145 


10 


உதயச்‌ சுடர்‌ மூன்றும்‌ உள்வீட்டி லே கொளுத்தி 
இதயத்‌ திருநடனம்‌ இனிக்காண்பது எக்காலம்‌? 


வேதாந்த வேதம்‌ எல்லாம்‌ வீட்டேறியே கடந்து 
நாதாந்த மூல நடு இருப்பது எக்காலம்‌? 


பட்டம்‌ அற்றுக்‌ காதற்றில்‌ பறந்தாடும்‌ சூத்திரம்‌ போல்‌ 
வெட்டு வெளியாக விசும்பறிதல்‌ எக்காலம்‌? 


அட்டாங்கயோகம்‌ அதற்கப்பாலுக்‌ கப்பாலாய்‌ 
கிட்டாப்‌ பொருள்‌ அதனைக்‌ கிட்டுவதும்‌ எக்காலம்‌? 


ஒட்டாமல்‌ ஒட்டிநிற்கும்‌ உடலும்‌ உயிரும்பிரிந்தே 
எட்டாப்‌ பழம்பதிக்கு இங்கு ஏணிவைப்பது எக்காலம்‌? 


பாசத்தை நீக்கி பசுவைப்‌ பதியில்விட்டு 
நேசத்தின்‌ உள்ளே நினைந்திருப்பது எக்காலம்‌? 


ஆசார நேச அனுட்டானமும்‌ மறந்து 
பேசாமெய்ஞ்‌ ஞானநிலை பெற்றிருப்பது எக்காலம்‌? 


பல்லாயிரம்‌ கோடிப்‌ பகிரண்டம்‌ உம்படைப்பே 
அல்லாது வேறில்லை என்று அறிவது இனி எக்காலம்‌? 


ஆதிமுதல்‌ ஆகிநின்ற அரிஎன்ற அட்சரத்தை 
ஓதி அறிந்துள்ளே உணர்வது இனி எக்காலம்‌? 


சாத்திரத்தைச்‌ சுட்டூச்‌ சதுர்மறையைப்‌ பொய்யாக்கிச்‌ 
சூத்திரத்தைக்‌ கண்டு துயர்‌ அறுப்பது எக்காலம்‌? 


அல்லும்‌ பகலும்‌ என்றன்‌ அறிவை அறிவால்‌ அறிந்து 
சொல்லும்‌ உரைமறந்து தூங்குவதும்‌ எக்காலம்‌? 


இயங்கும்‌ சராசரத்தில்‌ எள்ளும்‌ எண்ணெ யும்போல 
முயங்கும்‌ அந்த வேத முடிவு அறிவது எக்காலம்‌? 


ஊனாகி ஊனில்‌ உயிராகி எவ்வுலகும்‌ 
தானாகி நின்றதனை அறிவது எக்காலம்‌? 


என்னை விட்டூ நீங்காமல்‌ என்னிடத்து நீ இருக்க 
உன்னை விட்டு நீங்காது ஒருப்படூவது எக்காலம்‌? 


இன்னதென்று சொல்லஒண்ணா எல்லையற்ற வான்‌ பொருளைச்‌ 
சொன்னதென்று நான்‌ அறிந்து சொல்வது இனி எக்காலம்‌? 


மனதைஒரு வில்லாக்கி வான்பொறியை நாணாக்கி 
என தறிவைஅம்பாக்கி எய்வது இனி எக்காலம்‌? 


146 


147 


148 


149 


150 


151 


[2 


153 


154 


155 


156 


157 


158 


159 


160 


161 


11 


என்னை இறக்கஎய்தே என்பழியை ஈடழித்த 
உன்னை வெளியில்‌ வைத்தேஒளித்து நிற்பது எக்காலம்‌? 


கடத்துகின்ற தோணிதனைக்‌ கழைகள்‌ குத்தி விட்டாற்போல்‌ 
நடத்துகின்ற சித்திரத்தை நான்‌அறிவது எக்காலம்‌? 


நின்றநிலை பேராமல்‌, நினைவில்‌ஒன்றும்‌ சாராமல்‌ 
சென்றநிலை முத்தி என்று சேர்ந்தறிவது எக்காலம்‌? 


பொன்னும்‌ வெள்ளியும்‌ பூண்ட பொற்பதத்தைஉள்‌ அமைத்து 
மின்னும்‌ ஒளிவெளியே விட்டு அடைப்பது எக்காலம்‌? 


கூட்டில்‌ அடைப்பட்ட புழு குளவி உருக்கொண்டதுபோல்‌ 
வீட்டில்‌அடை பட்டுஅருளை வேண்டுவதும்‌ எக்காலம்‌? 


கடலில்‌ஒளி த்திருந்த கனல்‌ எழுந்து வந்தாற்போல்‌ 
உடலில்‌ஒளித்த சிவம்‌ஒளி செய்வது எக்காலம்‌? 


அருணப்‌ பிரகாசம்‌ அண்டஎங்கும்‌ போர்த்தது போல்‌ 
கருணைத்‌ திருவடியில்‌ கலந்து நிற்பது எக்காலம்‌? 


பொன்னில்‌ பலவிதமாம்‌ பூடணம்‌உண்டானது போல்‌ 
உன்னில்‌ பிறந்து உன்னில்‌ஒடுங்குவதும்‌ எக்காலம்‌? 


நாயிற்‌ கடைப்பிறப்பால்‌ நான்பிறந்த துன்பம்‌அற 
வேயில்‌ கனல்‌ ஒளிபோல்‌ விளங்குவதும்‌ எக்காலம்‌? 


சூரியகாந்தி ஒளி சூழ்ந்து பஞ்சைச்‌ சுட்டதுபோல்‌ 
ஆரியந்தோற்றத்து அருள்‌ பெறுவது எக்காலம்‌? 


இரும்பினில்‌ கனல்மூட்டி இவ்வுருபோய்‌ அவ்வுருவாய்க்‌ 
கரும்பில்‌ சுவைரசத்தைக்‌ கண்டறிவது எக்காலம்‌? 


கருக்கொண்ட முட்டைதனைக்‌ கடல்‌ ஆமைதான்‌ நினைக்க 
உருக்கொண்ட வாறதுபோல்‌உனை அடைவது எக்காலம்‌? 


வீடுவிட்டு பாய்ந்து வெளியில்‌ வருவார்போல்‌ 
கூடுவிட்டுப்‌ பாயும்‌ குறிப்பறிவது எக்காலம்‌? 


கடைந்த வெண்ணய்‌ மோரில்‌ கலவாதவாறதுபோல்‌ 
உடைந்து தமியேன்‌ உனைக்காண்பது எக்காலம்‌? 


இருளை ஒளி விழுங்கி ஏகஉருக்‌ கொண்டாற்போல்‌ 
அருளை விழுங்கும்‌ இருள்‌ அகன்று நிற்பது எக்காலம்‌? 


மின்‌ எழுந்து மின்‌ஒடுங்கி விண்ணில்‌ உறைந்தாற்போல்‌ 
என்னுள்‌ நின்றதுஎன்னுள்ளே யான்‌ அறிவது எக்காலம்‌? 


கண்ட புனல்குடத்தில்‌ கதிர்‌ ஒளிகள்‌ பாய்ந்தாற்போல்‌ 
கொண்ட சொரூபமதைக்‌ கூர்ந்தறிவது எக்காலம்‌? 


162 


163 


164 


165 


166 


167 


168 


169 


170 


171 


1:72 


173 


174 


175 


176 


177 


178 


12 


பூணுகின்ற பொன்‌ அணிந்தால்‌ பொன்சுமக்குமோ உடலை 
காணுகின்றஎன்‌ கருத்தில்‌ கண்டறிவது எக்காலம்‌? 


செம்பில்‌ களிம்புபோல்‌ சிவத்தைவிழுங்கி மிக 
வெம்பி நின்ற மும்மலத்தை வேறுசெய்வது எக்காலம்‌? 


ஆவியும்‌ காயமும்போல்‌ ஆத்துமத்தில்‌ நின்றதனை 
பாவிஅறிந்து மனம்‌ பற்றி நிற்பது எக்காலம்‌? 


ஊமை கனாக்கண்டு உரைக்கஅறியா இன்பம்‌அதை 
நாம்‌அறிந்து கொள்வதற்கு நாள்‌ வருவதுஎக்காலம்‌? 


சாகாச்‌ சிவனடியைத்‌ தப்பாதார்‌ எப்போதும்‌ 
போகா உடல்‌அகன்று போவதென்பது எக்காலம்‌? 


நிட்டைதனை விட்டு நினைவறிவு தப்பவிட்டு 
வெட்ட வெளியில்விரவி நிற்பது எக்காலம்‌? 


வெட்டவெளி தன்னில்விளைந்த வெறும்‌ பாழ்‌ 
திட்டமுடன்‌ கண்டு தெளிவது இனி எக்காலம்‌? 


எங்கும்‌ பரவடிவாய்‌ என்‌ வடிவு நின்‌ வடிவாய்க்‌ 
கங்குல்பகல்‌ இன்றிஉனைக்‌ கண்டிருப்பது எக்காலம்‌? 


உண்டதுவும்‌ மாதருடன்‌ கூடிச்சேர்ந்து இன்பம்‌ 
கண்டதுவும்‌ நீயெனவேகண்டுூ கொள்வது எக்காலம்‌? 


ஈம்‌என்று கேட்டதுவும்‌ என்னுள்ளே நின்றதுவும்‌ 
ஓம்‌என்று சொன்னதுவும்‌ உற்றறிவது எக்காலம்‌? 


சத்தம்‌ பிறந்த இடம்‌ தன்‌ மயமாய்‌ நின்ற இடம்‌ 
சித்தம்‌ பிறந்தஇடம்‌ தேர்ந்தறிவது எக்காலம்‌? 


போக்கு வரவும்‌ புறம்புள்ளும்‌ ஆகிநின்றும்‌ 
தாக்கும்‌ ஒரு பொருளைச்‌ சந்திப்பது எக்காலம்‌? 


நான்‌ எனவும்‌ நீ எனவும்‌ நாம்‌ இரண்டு மற்றொன்றும்‌ 
நீ எனவே சிந்தைதனில்‌ நேர்படூவது எக்காலம்‌? 


அறிவை அறிவால்‌ அறிந்தே அறிவும்‌ அறிவுதனில்‌ 
பிறிவுபட நில்லாமல்‌ பிடிப்பது; இனி எக்காலம்‌? 


நீடும்‌ புவனம்‌ எல்லாம்‌ நிறைந்துசிந்‌ தூரம்‌ அதாய்‌ 
ஆடும்‌ திருக்கூத்தை அறிவது இனி எக்காலம்‌? 


தித்தி என்ற கூத்தும்‌ திருச்சிலம்பின்‌ ஓசைகளும்‌ 
பத்தியுடனே கேட்டுப்‌ பணிவது இனி எக்காலம்‌? 


179 


180 


161 


162 


183 


184 


185 


186 


187 


188 


189 


190 


191 


192 


193 


194 


LS 


நயனத்திடை வெளிபோல்‌ நண்ணும்‌ பரவெளியில்‌ 
சயனித்‌ திருந்து தலைப்படுவது எக்காலம்‌? 


அருவி மலைநடூவே ஆயிரக்கால்‌ மண்டபத்தில்‌ 
திருவிளையாடல்கண்டூ தெரிசிப்பது எக்காலம்‌? 


மீனை மிக உண்டூ நக்கி விக்கி நின்ற கொக்கதுபோல்‌ 
தேனைமிக உண்டூ தெவிட்டி நிற்பது எக்காலம்‌? 


பொல்லாத காயம்‌ அதைப்‌ போட்டு விடுக்குமுன்னே 
கல்‌ ஆவின்‌ பால்கறப்பக்‌ கற்பது இனி எக்காலம்‌? 


வெட்ட வெளிக்குள்ளே விளங்கும்‌ சதாசிவத்தைக்‌ 
கிட்டவரத்‌ தேடிக்‌ கிருபை செய்வது எக்காலம்‌? 


பேரறிவிலே மனதைப்‌ பேராமலே இருத்தி 

ஓரறிவில்‌ என்னாளும்‌ ஊன்றி நிற்பது எக்காலம்‌? 
அத்துவிதம்‌ போலும்‌ என்றன்‌ ஆத்துமத்தின்‌ உள்ளிருந்து 
முத்தி தர நின்றமுறை அறிவது எக்காலம்‌? 


நான்நின்ற பாசம்‌அதில்‌ நான்‌ இருந்து மாளாமல்‌ 
நீநின்ற கோலம்‌அதில்‌ நிரவிநிற்பது எக்காலம்‌? 


எள்ளும்கரும்பும்‌ எழில்மலரும்‌ காயமும்போல்‌ 
உள்ளும்‌ புறம்புநின்று உற்றறிவது எக்காலம்‌? 


அன்னம்‌ புனலை வகுத்து அமிர்தத்தை உண்பதுபோல்‌ 
என்னை வகுத்து உன்னை இனிக்காண்பது எக்காலம்‌? 


அந்தரத்தில்‌ நீர்பூத்து அலர்ந்தெழுந்த தாமரைபோல்‌ 
சிந்தை வைத்துக்‌ கொண்டு தெரிசிப்பது எக்காலம்‌? 


பிறப்பும்‌ இறப்பும்‌அற்றுப்‌ பேச்சும்‌அற்று மூச்சும்‌அற்று 
மறப்பும்‌ நினைப்பும்‌அற்று மாண்டிருப்பது எக்காலம்‌? 


மன்னும்‌ பரவெளியை மனவெளியில்‌ அடைத்துஅறிவை 
என்னுள்‌ ஒருநினைவை எழுப்பிநிற்பது எக்காலம்‌? 


ஆசை கொண்ட மாதர்‌ அடைகனவு நீக்கி உன்மேல்‌ 
ஓசை கொண்டு நானும்‌ ஒடுங்குவதும்‌ எக்காலம்‌? 


தன்‌உயிரைக்‌ கொண்டு தான்‌ திரிந்த வாறதுபோல்‌ 
உன்‌உயிரைக்‌ கொண்டு இங்கு ஒடுங்குவதும்‌ எக்காலம்‌? 


சேற்றில்‌ கிளை நாட்டும்‌ திடமாம்‌ உடலைஇனிக்‌ 
காற்றில்உழல்‌ சூத்திரமாய்‌ காண்பது இனி எக்காலம்‌? 


என்‌ வசமும்கெட்டு இங்கிருந்த வசமும்‌ அழிந்து 
தன்வசமும்‌ கெட்டு அருளைச்‌ சார்ந்து இருப்பது எக்காலம்‌? 


195 


196 


197 


198 


199 


200 


201 


202 


203 


204 


205 


206 


207 


208 


209 


210 


211 


14 


தன்னை மறந்து தலத்து நிலை மறந்து 
கன்மம்‌ மறந்து கதி பெறுவது எக்காலம்‌? 


என்னை என்னிலே மறந்தே இருந்த பதியும்‌ மறந்து 
தன்னையும்‌ தானே மறந்து தனித்து இருப்பது எக்காலம்‌? 


தன்னையும்‌ தானே மறந்து தலைவாசல்‌ தாழ்போட்டே 
உன்னை நினைந்துள்ளே உறங்குவதும்‌ எக்காலம்‌? 


இணை பிரிந்தபோதல்‌ இன்பமுறும்‌ அன்றிலைப்போல்‌ 
துணை பிரிந்தபோது அருள்‌ தூல்தொடர்ந்து கொள்வது எக்காலம்‌? 


ஆட்டம்‌ஒன்றும்‌ இல்லாமல்‌ அசைவு சற்றும்‌ காணாமல்‌ 
தேட்டம்‌ அற்ற வான்பொருளைத்தேடுவதும்‌ எக்காலம்‌? 


முன்னை வினையால்‌ அறிவுமுற்றாமல்‌ பின்‌ மறைந்தால்‌ 
அன்னை தனைத்தேடி அமுதுண்பது எக்காலம்‌? 


கள்ளுண்டவர்போல்‌ களிதரும்‌ ஆனந்தம்‌அதால்‌ 
தள்ளுண்டு நின்றாடித்‌ தடைப்படுவது எக்காலம்‌? 


நான்‌ அவனாய்க்‌ காண்பதெல்லாம்ஞானவிழியா ல்‌அறிந்து 
தான்‌ அவனாய்‌ நின்று சரண்‌ அடைவது எக்காலம்‌? 


தான்‌ அந்தம்‌ இல்லாத தற்பரத்தின்‌ ஊடூருவில்‌ 
ஆனந்தம்‌ கண்டே அமர்ந்திருப்பது எக்காலம்‌? 


உற்ற வெளிதனிலே உற்றுப்‌ பார்த்து அந்தரத்தே 
மற்றமற மாய்கை மாள்வது இனி எக்காலம்‌? 


ஏடலர்ந்து பங்கயமும்‌ இருகருணை நேத்திரமும்‌ 
தோடணிந்த குண்டலமும்‌ தோன்றுவதும்‌ எக்காலம்‌? 


ஐயாறும்‌ ஆறும்‌ அகன்று வெறுவெளியில்‌ 

மை இருளில்‌ நின்ற மனம்‌ மாள்வது இனி எக்காலம்‌? 
காட்டூம்‌அருள்‌ ஞானக்கடலில்‌ அன்புக்‌ கப்பல்விட்டூ 
மூட்டும்‌ கருணைக்‌ கடலில்‌ மூழ்குவதும்‌ எக்காலம்‌? 


நான்‌ யாரோ நீ யாரோ நன்றாம்‌ பரமான 
தான்‌ யாரோ என்றுஉணர்ந்து தவம்முடிப்பது எக்காலம்‌? 


எவர்‌ எவர்கள்‌ எப்படிக்‌ கண்டுஎந்தப்படி நினைத்தார்‌ 
அவர்‌ அவர்க்குஅப்படி நின்றாய்‌ என்பது எக்காலம்‌? 


உற்றுற்றுப்‌ பார்க்க ஒளிதரும்‌ ஆனந்தம்‌அதை 
நெற்றிக்கு நேர்கண்டு நிலைப்பது இனி எக்காலம்‌? 


212 


212 


214 


215 


216 


217 


218 


219 


220 


221 


222 


223 


224 


220 


226 


221 


15 


விளங்குகின்ற தாரகையை வெய்யோன்‌ மறைத்தாற்போல்‌ 
களங்கமற உன்காட்சி கண்டறிவது எக்காலம்‌? 


என்னையே நான்‌ அறியேன்‌ இந்த வண்ணம்‌ சொன்ன தெல்லாம்‌ 
முன்னையோர்‌ கைக்கொள்ள முன்பணிவது எக்காலம்‌? 


மாயத்தை நீக்கி வருவினையைப்‌ பாழாக்கி 
காயத்தை வேறாக்கி காண்பதுஉனை எக்காலம்‌? 


ஐஞ்சு கரத்தானை அடி இணையைப்‌ போற்றிசெய்து 
நெஞ்சில்‌ பொருத்தி நிலைபெறுவது எக்காலம்‌? 


228 


229 


230 


231 


16 


